வெளியீடு எண்‌ 422 
திருப்பல்லவனிச்சரம்‌, திருச்சாய்க்காடு 


| இருப்பதிகக்‌ கல்வெட்டுக்கள்‌ 


21—8—'58 


தருமபுர ஆதனம்‌ 


ெ & (௮ | 


424] _ க்‌ 


NERA 
தக பம. 


௪“வேளியீடு எண்‌ 422 


| (a) 
கி ரி 
வை... 
திருப்பல்லவனிச்சரத்‌ திருச்சாய்க்காட்டுத்‌ 


திருப்பதிகக்‌ கல்வெட்டுக்கள்‌ 


He} 


திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமபுர ஆதீனம்‌ 
இருபத்தைந்தாவது குருமகாசந்நிதானம்‌ 
ஸீலஸ்ர்‌ சுப்பிரமணிய தேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய 
சுவாமிகள்‌ அவர்களது 
திருவுள்ளப்‌ பாங்கின்வண்ணம்‌ 


வேளியிடப்பேற்ற து. 


தருமபுர ஆதீனம்‌ 
1958 


உ ௩ 


குருபாதம்‌ 
முன்னுரை 


ல 


காவிரிப்பூம்பட்டினத்தைச்‌ சார்ந்த திருப்பல்ல 
வனீச்சரம்‌ திருச்சாய்க்காடு ஆகிய தேவாரத்‌ திருப்பதி 
கங்கள்‌ பேற்ற இரண்டு தலங்களிலும்‌ தருமையாதீனம்‌ 
25 ஆவது குருமகாசந்மிதானம்‌ ஸ்ரீலஸ்ரீ சுப்பிரமணிய 
தேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள்‌ அவர்கள்‌ 
திருவுள்ளப்‌ பாங்கின்வண்ணம்‌, சலவைக்‌ கற்களிற்‌ 
போறிக்கப்‌ பேற்ற அத்‌ தலத்‌ திருப்பதிகங்கள்‌ 
218-58 காலை சேன்னை மாமில அழகிலயத்துறை 
அமைச்சர்‌ நல்லறங்காவலர்‌ கனம்‌. திரு. 14. பக்தவத்சலம்‌ 
B.A.,B8.L. அவர்களால்‌ திறந்துவைக்கப்பேறுகின்றன. 


அன்பர்கள்‌ ஓதிப்‌ பயனுறுவார்களாக. 


கு ௩ 
* 
பர 


டே 
குருபாதம்‌ 
பூம்புகார்‌ 
குழலினோசை வீணைமோந்தை கொட்டமுழவதிரக்‌ 
கழலினோசை யார்க்கவாடுங்‌ கடவுளிருந்தவிடஞ்‌ 


சுழியிலாருங்‌ கடலிலோதந்‌ தேண்டிரைமோண்டேறியப்‌ 
பழியிலார்கள்‌ பயில்புகாரிற்‌ பல்லவனீச்சரமே. 


தோற்றுவாய்‌ 


வடவேங்கடம்‌ தேன்குமரி ஆயிடைப்பட்ட தமிழ்‌. 
கூறும்‌ ஈல்லுலகம்‌ வண்புகழ்‌ மூவர்‌ தண்பொழில்‌ வரைப்பு 
எனப்‌ போற்றப்‌ பேற்றது அக்காலத்தில்‌. சேரசோழ 
பாண்டியர்களாகிய முடியுடைய மூவேந்தர்‌ இருந்து அரசு 
புரிந்தனர்‌ தமிழகத்தை. சங்ககால இலக்கியங்களும்‌ பிற்‌ 
கால இலக்கியங்களும்‌ கல்வேட்டுக்களும்‌ சேப்புப்‌ பட்டயங்‌ 
களும்‌ பண்டைத்‌ தமிழக வரலாற்றை அறிய உதவும்‌ 
சான்றுகள்‌ ஆகும்‌. மிகப்பழங்காலந்‌ தோட்டே இக்காட்டை 
மூவேந்தர்கள்‌ ஆண்டுவந்த செய்தி வரலாற்றால்‌ அறியப்‌ 
படுகின்றது. பல்லாயீரமாண்டுகளுக்கு முன்பே தமிழ்‌ 
மக்கள்‌ எகிப்து, கிரீஸ்‌ முதலிய பிறகாட்டினரோடு 
வாணிகத்தோடர்பு கோண்டிருந்தனர்‌. மேலை நாடுகளி 
லிருந்து ஈ௩ம்காட்டிற்குத்‌ தூதுவந்த பார்வையாளர்கள்‌ 
எழுதிய குறிப்புக்களும்‌ இலக்கியச்‌ சேய்யுட்களும்‌ சமய 
நூல்களும்‌ இதனைத்‌ தெளிவாக அறிவிக்கின்றன. பாரத 
காலத்திலேயே தமிழ்நாட்டில்‌ மூவேந்தர்‌ அரசுபுரிந்த 


4 


செய்திகள்‌ குறிக்கப்பேற்றுள்ளன. இவற்றாலும்‌ பிறவற்றா 
லும்‌ தமிழர்கள்‌ பழங்குடி மக்களேன்பதை அறியலாம்‌. 
பரிமேலழகர்‌ வள்ளுவர்‌ கூறிய பழங்குடி என்ற சோல்‌ 
லுக்குச்‌ (சேர சோழ பாண்டியர்‌ என்றாற்போலப்‌]படைப்புக்‌ 
காலந்‌ தொடங்கி மேம்பட்டுவரும்‌ குடி.” என்று மூவேந்த 
ருடைய குடி பழமையைப்‌ பாராட்டிப்‌ பேசுசிறார்‌. இக்குடி 
யினுடைய தோற்றத்தை அறிய முற்படுவது நதிமூலம்‌ 
ரிஷி மூலம்‌ இவற்றை ஆராய முற்படுவது போலத்தான்‌ 
இயலாத தோன்றாய்‌ முடியும்‌. 


சோழநாடு 


“ வைகை ஆற்றின்‌ வடக்கும்‌ மருதை ஆற்றின்‌ 
தற்கும்‌ கருவூர்க்குக்‌ கிழக்கும்‌ மருவூர்க்கு மேற்குமாகிய. 
நான்கு எல்லைக்கு உட்பட்டது நீர்காடு எனப்படும்‌ சோழ: 
நாடு எனச்‌ சேனாவரையர்‌ எழுதினார்‌. சோழ மண்டலம்‌ 
அரசியல்‌ ஆட்சி முறைக்கு ஏற்ப வளநாடுகளாகவும்‌. நாடு: 
களாகவும்‌ கூற்றங்களாகவும்‌ குறிக்கப்பேற்றிருந்தன. 
இக்காட்டின்‌ தலை௩கர்‌ காவிரிப்பூம்பட்டினம்‌. பிற்காலத்தில்‌ 
சோழ மன்னர்களால்‌ உறையூர்‌, தஞ்சை, பழையாறை 
கங்கைகோண்ட சோழபுரம்‌, திருவாரூர்‌ முதலிய உள்நாட்டு 
௩கரங்கள்‌ தலை௩கர்களாயின. காவிரிப்பூம்பட்டினம்‌ சோழ 
அரசர்களுக்கும்‌ மதுரை பாண்டிய மன்னர்களுக்கும்‌ வஞ்சி 
சேர மன்னர்களுக்கும்‌ சிறந்த தலை௩கர்களாய்‌ இருந்தன. 
இந்காளில்‌ தமிழ்ப்‌ பேரரசர்கள்‌ வாழ்ந்த அரண்மனைகள்‌ 
இந்ககரங்களில்‌ இல்லை. அம்மன்னர்கள்‌ எழுப்பிய திருக்‌ 
கோயில்கள்‌ என்றும்‌ நின்று அவர்களுடைய புகழை. 
விளக்குகின்றன. தன்வாழ்வு போதுவாழ்வு அல்லது சமய 
வாழ்வு இவற்றுள்‌ தன்வாழ்வு அழிந்தாலும்‌ ஏனையவை. 


5 


எல்லோர்க்கும்‌ பயன்படும்‌ என்பதை அவர்கள்‌ திருப்‌ 
பணிகள்‌ தமிழகத்திற்கு அறிவுறுத்தி நிற்கின்றன. இம்‌ 
மூன்று தலை௩கரங்களையும்‌ ஒருங்கே இணைத்துப்‌ பாடிய 
இலக்கியப்‌ பாடல்கள்‌ பல. 


தலைநகர்‌ 


காவிரிப்பூம்பட்டினத்தின்‌ சிறப்பியல்பை காம்‌ ஒரு 
வாறு உணரச்‌ சிலப்பதிகாரமும்‌ மணிமேகலையும்‌ பட்டினப்‌ 
பாலையும்‌ துணை செய்கின்றன. மணிமேகலைக்‌ காப்பியப்‌ 
பதிகத்தில்‌ இந்௩கரின்‌ பழமை மிக்க அழகாகக்‌ கூறப்பட்‌ 
டூள்ளது. சம்புத்தீவின்‌ தேய்வமாகிய சம்பு என்பாள்‌ 
பூம்புகாரில்‌ தவம்‌ சேய்து கோண்டிருக்கும்‌ போழுது 
அகத்திய மாமுனிவரின்‌ கமண்டலம்‌ கவிழ்ந்து, கடலை 
நோக்கி ஓடிவந்த காவிரிப்பாவை சம்புத்‌ தேய்வத்தை 
வணங்கி நின்றாள்‌. அவள்‌ மிக மகிழ்ச்சி அடைந்து 
உலகத்தைப்‌ படைத்த நான்முகன்‌ என்பேயரை அதற்கு 
இட்டான்‌. இப்போழுது நான்‌ உன்‌ பெயரை இதற்கு 
இடுகிறேன்‌ என்று அவளை வாழ்த்தியது. அன்று 
தொட்டு இந்௩கர்‌ சம்பாபதி காவிரிப்பூம்பட்டினம்‌ என்ற 
பெயர்களால்‌ வழங்கப்பட்டது. இளங்கோவடிகள்‌ இமயத்‌ 
தோடு இந்௩கரை ஒப்பிட்டு இரண்டையும்‌ உயர்ந்தவர்கள்‌ 
வாழ்தலால்‌ சிறந்தன என்று கூறுகிறார்‌. 


தகர்ச்றெப்பு 


காவிரி கடலோடு கலக்குமிடத்து இந்ககர்‌ விளங்கு 
கிறது. காவிரிபுகும்பட்டினம்‌ என்றோ காவிரிப்பூம்பட்டினம்‌ 
என்றோ இந்௩கரின்‌ பெயரை இலக்கிய வாணர்கள்‌ 
கூறுவர்‌. காவிரி புகுதலை உடையதால்‌ புகாறேனய்‌ பேயர்‌ 


6 


பெற்றது. '* முழங்குகடல்‌ ஞாலம்‌ முழுவது வரினும்‌ ”” 
வழங்கக்‌ குறையாத செல்வவளம்‌ இந்௩கரில்‌ இருந்தது 
என இளங்கோவடிகள்‌ கூறுகிறார்‌. போருள்வயிற்பிரிய 
எண்ணுகின்ற தலைமகன்‌ தன்‌ நேஞ்சை ரோக்கி'” முட்டாச்‌ 
சிறப்பிற்‌ பட்டினம்‌ பேறினும்‌ என்தலைமகளைத்‌ தனியே 
பிரிந்து வாரேன்‌ வாழிய நேஞ்சே ” என்று கூறுவதாகக்‌ 
கடியலூர்‌ உருத்திரங்‌ கண்ணனார்‌ இந்௩கரின்‌ சேல்வச்‌ 
சிறப்பை எடுத்தோதுவர்‌. ஒரு பெண்ணின்‌ அழகைப்‌ 
பாராட்ட எண்ணும்‌ கவிஞன்‌ காவிரிப்பூம்பட்டினத்தை 
உவமையாக வைத்து அந்௩கரை ஒத்த அழகி எனக்‌ கூறும்‌ 
சிறப்பு இங்ககருக்கு உண்டு. 


நகர்‌ அமைப்பு 


இந்௩கர்‌ மருவூர்ப்‌ பாக்கம்‌ பட்டினப்‌ பாக்கம்‌ என 
இரண்டு பிரிவினதாக அமைந்திருந்தது. மருவூர்ப்‌ பாக்கம்‌ 
கடலை அடுத்த கரையோரப்பருதி. இங்கு மாளிகைகள்‌ பல்‌ 
இருந்தன. வேளிகாடுகளிலிருந்து வரும்‌ யாத்ரீகர்களும்‌ 
வணிகர்களும்‌ இம்மாளிகைகளில்‌ கலக்திருக்துறைந்தனர்‌. 
வண்ணம்‌, சுண்ணம்‌, பூ, புகை முதலிய மணப்போருள்‌ 
களை விற்கும்‌ வணிகர்‌ வாழுந்‌ தேருவும்‌, பட்டாடை 
கம்பளி ஆடை, பருத்தி ஆடை முதலியவற்றை நெய்து 
விற்கும்‌ நேசவாளர்கள்‌ வாழும்‌ வீடுகளும்‌, பவழம்‌ முத்து 
மணி, போன்‌, அகில்‌ சந்தனம்‌ முதலியவற்றை விற்பனை 
செய்வோர்‌ வாழும்‌ வீடுகளும்‌ உள்ள தேருக்களையுடையது 
இப்பாக்கம்‌. மளிகைப்‌ போருள்களாகிய எண்வகைக்‌ 
கூலங்களை விற்போர்‌ தேருக்களும்‌ பரதவர்‌, பிட்டு 
அப்பம்‌ முதலிய விற்பவர்கள்‌, வேற்றிலை கட்டுவோர்‌, 
இறைச்சி விற்பார்‌, உப்பு விற்பார்‌, கப்பலோட்டிகள்‌ 


£4 


முதலிய மக்கள்‌ வாழ்கின்ற தேருக்களும்‌ இங்கு உள்ளன. 
வேண்கலம்‌ சேம்பு முதலியவற்றால்‌ பாத்திரங்கள்‌ 
வனைவோரும்‌, தச்சரும்‌, கோல்லரும்‌, ஓவியரும்‌, சுதைச்‌ 
சிற்பம்‌ செய்வோரும்‌, தட்டாரும்‌, தோல்‌ தோழில்‌ சேய்‌ 
கின்றவர்களும்‌, பாணர்களும்‌ இப்பாக்கத்தில்‌ குடி இருந்‌ 
தனர்‌. இங்குப்‌ பகலிலும்‌ இரவிலும்‌ கடைத்தேரு ௩டை 
பேறும்‌. பகலில்‌ ௩டைபெறும்‌ கடைத்தேரு காளங்காடி 
என்றும்‌ இரவில்‌ ௩டைபேறும்‌ கடைத்தேரு அல்லங்காடி 
என்றும்‌ வழங்கப்பேறும்‌. 1 
பட்டினப்பாக்கம்‌ அரசர்கள்‌ வாழும்‌ தேருக்களையும்‌ 
தேரோடும்‌ தேருக்களையும்‌ வணிகர்வாழு௩்‌ தேருக்களையும்‌ 
உழவர்‌, காலக்கணிதர்‌, முத்துக்கோற்பார்‌, சங்கு அறுப்‌ 
பார்‌, சூதர்‌, மகதர்‌, வேதாளிகர்‌, கணிகையர்‌, ஆடற்‌ 
கூத்தியர்‌, இசைவாணர்கள்‌ முதலியோர்‌ வாழும்‌ தேருக்‌ 
களையும்‌ குதிரை செலுத்துவார்‌, யானைப்பாகர்‌, தேரோட்‌ 
டூவோர்‌ வீரர்‌ முதலியோர்‌ வாழும்‌ தேருக்களையும்‌ உடையது, 
இங்குத்திருமாவளவன்‌ பகைவர்தந்த திறைப்போருள்களைக்‌ 
காட்சிப்‌ போருள்களாக வைத்திருந்தான்‌. அவற்றுள்‌ 
சிறந்தன வச்சிரநாட்டு . வேந்தன்‌ கோடுத்த முத்துப்‌ 
பந்தல்‌, மகதகாட்டு மன்னன்‌ கொடுத்த பட்டிமண்டபம்‌, 
அவந்தி நாட்டு வேந்தன்‌ கோடுத்த வாயில்‌ தோரணம்‌ 
முதலியனவாகும்‌. இங்கு இருந்த ஐவகை மன்றங்கள்‌ 
சிலப்பதிகாரத்தால்‌ சிறப்பிக்கப்படுகின்றன. களவு சேய்‌ 
வோரைத்‌ தண்டிக்கும்‌ வேள்ளிடை மன்றம்‌, கோய்‌ நீக்கப்‌ 
பெறுதற்குரிய இலஞ்சி மன்றம்‌, ௩ஞ்சுண்டவர்‌, பாம்பு 
முதலியன கடிக்கப்பேற்றவர்கள்‌, பேய்தீண்டப்பேற்றார்‌ 
ஆகியவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை தருகின்ற 
நேடுங்கல்‌ மன்றம்‌, ஒழுக்கம்‌ தவறுபவர்களைத்‌ தண்டிக்கும்‌ 
பூதசதுக்கம்‌, நீதி தவறியதைக்‌ காட்ட நிற்கும்‌ பாவை 


8 


மன்றம்‌ ஆகியவை சிறந்தனவாகும்‌. இப்பாக்கத்தில்‌ பல 
கோயில்கள்‌ இருந்தன. இந்திரன்‌ மருத நிலத்திற்குரிய 
தேய்வம்‌. சோழகாடு முழுதும்‌ மருதவளத்தால்‌ சிறந்‌ 
திருப்பது. எனவே சோழமன்னர்கள்‌ இந்திர விழா என்னும்‌ 
ஒரு திருவிழாவைக்‌ கோண்டாடினர்‌. இந்நிரனுக்கு ஒரு 
கோயில்‌, அவனுடைய வச்சிராயுதத்திற்கு ஒரு கோயில்‌. 
அவன்‌ ஊர்தியாகிய ஜஐராவதத்திற்கு ஒரு கோயில்‌ 
அவனுடைய மரமாகிய கற்பகத்‌ தருவுக்கு ஒரு கோயில்‌. 
இப்படிப்‌ பல கோயில்கள்‌ இந்திரனுக்காகவே எடுத்திருந்‌ 
தான்‌. பிறவாயாக்கைப்‌ பேரியோனாகிய சிவபேருமான்‌ 
அறுமுகச்‌ சேவ்வேள்‌, வால்வளைமேனிவாலியோன்‌ 
ஆகிய பலதேவன்‌, நீலமேனி நேடியோன்‌, மாலை வேண்‌ 
குடை மன்னவன்‌ ஆகியோர்க்குத்‌ தனித்தனி கோயில்கள்‌ 
இருந்தன. சமணர்கள்‌ வாழ்கின்ற பல பள்ளிகளும்‌, 
அறச்சாலைகளும்‌ இப்பகுதியில்‌ இருந்தனஎன்று தெரிகிறது. 
இருகாமத்திணை ஏரி என பட்டினப்பாலையால்‌ இதைச்‌ 
சிறப்பிக்கப்பேறும்‌ சோமகுண்டம்‌ சூரிய குண்டம்‌ முதலிய 
திருக்குளங்கள்‌ இந்௩கரிலிருந்ததாகத்‌ தேவந்தி வாயிலாக 
இளங்கோவடிகள்‌ கூறுகிறார்‌. இந்௩கரில்‌ மற்றும்‌ பல 
கோயில்கள்‌ விளங்கினதாம்‌. உச்சிக்கிழான்‌ கோட்டம்‌, 
சாத்தன்‌ கோட்டம்‌, அருகன்‌ கோட்டம்‌, சந்திரன்‌ 
கோட்டம்‌ என்றெல்லாம்‌ பல கோயில்கள்‌ இருந்‌ 
தனவாகப்‌ பேசப்படுகின்றன. இங்குள்ள அறச்சாலைகளின்‌ 
சிறப்பைப்‌ பட்டினப்பாலை பாராட்டுகிறது. சோறு வடித்த 
கஞ்சி ஆறு போலப்‌ பேருகி ஏர்போரச்‌ சேறாகி 
தேரோடத்‌ துகள்கேழுமி அப்புழுதிகள்‌ வேண்கோயில்களை 
மாசூட்டுகின்றன என்று கூறுகிறார்‌. 

“நீரின்‌ வந்த நிமிர்பரிப்புரவியும்‌ காலின்‌ வந்த கருங்‌ 
கறி மூடையும்‌ வடமலைப்‌ பிறந்த மணியும்‌ போன்னும்‌, 


9 


குடமலைப்‌ பிறந்த ஆரமும்‌ அகிலும்‌, தென்கடல்‌ முத்தும்‌, 
குணகடல்‌ துகிரும்‌, ஈழத்து உணவும்‌, காழகத்து 
ஆக்கமும்‌, கங்கை வாரியும்‌ காவிரிப்‌ பயனும்‌ இந்௩கரில்‌ 
வாணிக வளமாகப்‌ பேருகிக்‌ குவிந்து இருந்தன என்று 
பட்டினப்பாலை தெரிவிக்கிறது. 


இந்நகரில்‌ ஐந்து வனங்கள்‌ இருந்தன. உவவனம்‌, 
சம்பாதி வனம்‌, இலவந்திகை, உய்யான வனம்‌, கவேர 
வனம்‌ என்று இவை பேயர்‌ பேறும்‌. உவவனத்தில்‌ 
புத்த பீடிகை ஒன்று இருந்தது. சிறைக்கோட்டத்தை 
அறக்கோட்டமாக்கிய சேந்தமிழ்ப்‌ பேண்‌ மணிமேகலை 
இவ்‌ வனத்திலிருந்து மணிமேகலா தெய்வத்தால்‌ எடுத்துச்‌ 
சேல்லப்பெற்றாள்‌. 


சல சோழமன்னர்கள்‌ 


மகனைத்‌ தேரில்‌ கடத்தி நீதிகாத்த மனுநீதிச்சோழன்‌ 
திருவாரூரில்‌ தியாகேசப்‌ பெருமானை எழுக்தருளுவித்த 
முசுகுந்தன்‌, புறாவின்‌உயிருக்காகத்‌ தன்னுயிரைத்தியாகம்‌ 
செய்த சிபிச்சக்கிரவர்த்தி, காவிரிக்குக்‌ கரைகண்ட 
காந்தமன்‌, தூங்கேயில்‌ எறிந்த தோடித்தோட்‌ சேம்பியன்‌ 
இவர்கள்‌ மிகப்‌ பழைய முற்காலச்‌ சோழ மன்னர்கள்‌ 
ஆவர்‌. இமயத்தில்‌ புலிபோறித்த கரிகால்‌ பேருவளத்தான்‌, 
புலவர்‌ சோல்‌ போற்றிய கிள்ளிவளவன்‌, சேச்தமிழ்ப்‌ 
புலவனாகிய ௩லங்கிள்ளி, உறையூரைத்‌ தலை௩கர்‌ ஆக்கிய 
தித்தன்‌, பெருங்கிள்ளி நல்லுருத்திரன்‌, நட்புக்கு ௩ல்ல 
விளக்கம்தந்த கோப்பேருஞ்சோழன்‌, யானை ஏறாத மாடக்‌ 
கோயில்‌எழுபதுஅமைத்தகோச்சேங்கட்‌ சோழன்‌ ஆகியோர்‌ 
இடைக்காலத்து அரசர்களில்‌ மிகச்‌ சிறந்தவர்கள்‌. பிற்‌ 
காலத்து விஜயாலயன்‌ இராசராச சோழன்‌, இராஜேந்திர 


10 


சோழன்‌ இராசாதிராசன்‌, விக்கிரம சோழன்‌, குலோத்துங்க 
சோழன்‌ முதலியோர்‌ சிறந்த சமயப்பணி தமிழ்ப்பணிசேய்து 
நாடு ஆண்ட ஈல்லரசர்கள்‌ ஆவர்‌. இவர்களில்‌ பலர்‌ 
திருமுறைகளாலும்‌ பாராட்டப்‌ பேற்றவர்கள்‌. 


இன்றைய நிலை 


காவிரிப்பூம்‌ பட்டினம்‌ இன்று வேற்றிடமாகக்‌ காட்சி 
அளிக்கின்றது. ஆனாலும்‌ மிகப்‌ பழைய காலச்‌ சின்னங்‌ 
களாகத்திருப்பல்லவனீச்சரம்‌, திருச்சாய்க்காடு, திருவேண்‌ 
காடூ ஆகிய திருத்தலங்கள்‌ சமயகுரவர்களால்‌ பாராட்டப்‌ 
பெறும்‌ பழஞ்‌ சிறப்புடையன, திருவேண்காட்டிலுள்ள 
முக்குளம்‌ சோமகுண்டம்‌ சூரியகுண்டம்‌ என்று சிலப்பதி 
காரத்தால்‌ குறிக்கப்பெறும்‌ தீர்த்தங்களாக எண்ணலாம்‌. 
பிற்காலத்தில்‌ இவ்‌ விரு குளங்களோடு மற்றொன்றையும்‌ 
சேர்த்து முக்குளங்களாக மக்கள்‌ ஆக்கி இருக்கலாம்‌. 
முக்குள நீரில்‌ மூழ்கி எழுந்தவர்‌ ௩ல்ல பிள்ளைகளைப்‌ 
பெறுவர்‌ என்று தேவாரமும்‌ கூறுகிறது. 


“ பேயடையா பிரிவேய்தும்‌ பிள்ளையினோ டூள்ளம்‌ நினை 
வாயினவே வரம்‌ பேறுவர்‌ ஐயுற வேண்டா வோன்றும்‌ 
வேயன தோளுமை பங்கன்‌ வேண்காட்டு முக்குள நீர்‌ 
தோய்வினை யாரவர்‌ தம்மைத்‌ தோயாவாம்‌ தீவினையே '” 


என்று திருஞானசம்பந்தர்‌ இத்‌ திருக்குளங்களின்‌ தேய்வத்‌ 
தன்மையைப்‌ பாராட்டுகிறார்‌. இத்‌ திருப்பாடல்‌ மேய்‌ 
கண்டாரைத்‌ தோற்றுவித்தது. அச்சுதகளப்பாளர்‌ தமக்குப்‌ 
பிள்ளை இல்லாக்‌ குறையை அருணந்தி சிவாச்சாரி 
யாரிடம்‌ தெரிவிக்க அவர்‌ திருமுறைகளில்‌ கயிறு சார்த்‌ 
திப்‌ பார்த்து அப்போழுது * பேயடையாப்‌ பிரிவேய்தும்‌ ? 


2. (vk ச்‌ 
ER னது ஊட்டப்‌ 
என்ற திருஞான சம்பந்தப்பேருமானின்‌ ஈ௫ுத்வீரர்ப்பாடல்‌ 
உதயமானதைக்கண்டூ வேண்காட்டில்‌ முக்குளநீராடுங்கள்‌: 
வேண்டியது கிடைக்கும்‌ என்று கூற, அவ்வாறே அச்சுத 
கள்ப்பாளரும்‌ அவர்‌ மனைவியாரும்‌ அத்திருக்குளங்களில்‌ 
மூழ்கி மேய்கண்டாரைப்‌ பேற்று எடுத்தனர்‌ என்பது 
வரலாறு. இவர்‌ மேய்கண்டார்‌ சைவசாத்திர நூல்கட்கு 
மூலமாயுள்ள சிவஞான போதத்தை யருளிச்‌ சேய்தவர்‌. 
காவிரிப்பூம்பட்டினத்தில்‌ சம்பாதிவனம்‌ என்ற பழமையான 
சிறுகாடு ஒன்றும்‌ அதில்‌ சம்பாபதி என்னும்‌ அம்பிகை 
கோயிலும்‌, சதுக்கப்‌ பூதங்களோ என்று எண்ணத்தக்க 
சுதைச்‌ சிற்பங்களும்‌ உள்ளன. 


காவிரிப்பூம்பட்டினத் தோடு தோடர்புபடூத்தி எண்ணக்‌ 
கூடிய ஊர்கள்‌ பலவுண்டு. திருக்கடவூர்‌ மாதவி வாழ்ந்த 
ஊராகத்‌ தேருக்கூத்துப்‌ பாடல்களில்‌ பாடப்படுகின்றன. 
திருக்கடவூரிலும்‌ மாதவி குட்டை என்று ஒரு சிறு 
குளமும்‌ வழங்கப்படுகின்றது. தலைச்சங்காடு என்ற 
ஊர்‌ சிலப்பதிகாரத்தில்‌ கூறப்படுவதாகும்‌. மேலைப்பேரும்‌ 
பள்ளம்‌ கீழைப்பேரும்பள்ளம்‌ என்னும்‌ ஊர்கள்‌ காவிரிப்பூம்‌ 
பட்டினத்தின்‌ அகழிகளாக இருக்கலாமோ என்றும்‌ ஐயுறு 
கிறார்கள்‌. இவற்றை எண்ணும்போது காவிரிப்பூம்‌ 
பட்டினத்தின்‌ நில எல்லை மிக்க விரிவடைகிறது. 


காவிரிப்பூம்பட்டினத்திலிருந்து உறையூர்வரை சேல்ல 
ஒரு மட்சாலை மன்னர்களால்‌ அமைக்கப்பட்டிருக்கிறது. 
அது இன்றும்‌ காவிரிக்கு வடகரையைத்‌ தோடர்ந்து 
சேல்லுகிறது. இந்நேடு வழியில்‌ மன்னர்கள்‌ சேல்லும்‌ 
போது அவர்களுக்கு நிழல்தர மருந்து மரங்களாகிய 
மருது, வேம்பு முதலியன வைத்து வளர்க்கப்பெற்றுள்ளன. 


12 


நீர்‌ வேட்கை எடுப்போர்க்குத்‌ தாகமடக்கக்‌ கோடையில்‌ 
காய்க்கும்‌ மாவடு உதவும்‌ என்ற எண்ணத்தில்‌ மாமரமும்‌ 
வைத்து வளர்த்திருக்கிறார்கள்‌. 


பட்டினத்து முனிவர்‌ ஆகிய தேய்வத்‌ தமிழ்க்‌ கவிஞர்‌ 
தோன்றிய திரு௬கர்‌ இக்காவிரிப்பூம்பட்டினம்‌ ஆகும்‌. 
பட்டினத்திற்றோன்றிய பாவலரைப்‌ பட்டினத்தார்‌ என்றே 
மக்கள்‌ வழங்கினர்‌. பட்டினத்தடிகளின்‌ இளமைத்திரு 
நாமம்‌ திருவேண்காடர்‌. இவர்‌ இறைவனது திருவருள்‌ 
பேற்றுச்‌ சிறந்த அற்புதங்களை நிகழ்த்தி இறைவன் மேல்‌ 
பல பிரபந்தங்களைச்‌ செய்துள்ளார்‌. இயற்பகையார்‌ அவ 
ல்லும்‌ இங்குக்‌ 
தரித்ததும்‌ இ கத்த 


அலத? 
இருப்பல்லவனிர்சாம்‌ பட இ 
OE ௩ ல்‌ 4 
இது தாவி; த்துப்‌ பல்லவனீச்சரம்‌ எனத்‌ 
தேவாரங்களில்‌ கப்பேறுகிறது. இத்தலத்திற்குத்‌ 
திருஞானசம்பந்த மூர்த்திகள்‌ பாடிய தேவாரத்திருப்பதிகம்‌ 
ஜண்டுஇிளளன. ்‌ 


இருச்சாய்க்காடு 


இது சாயாவனம்‌ என வழங்கப்பேறுகிறது. பல்ல 
வனீச்சரத்திற்கும்‌ இதற்கும்‌ இடையே கால்மைல்‌ அளவு 
தான்‌. இந்திரன்‌ தன்னுடைய தாயார்‌ விருப்பப்படி இத்‌ 
தலத்திலுள்ள சிவபேருமானை எடுக்கமுயன்றான்‌. சிவபேரு 
மான்‌ ஆதிசேடனுடைய காகரத்தீனங்களால்‌ இக்திரனது 
கண்ணோளியை மழுங்கச்சேய்தார்‌. இந்திரன்‌ சிவலிங்கத்‌ 
திருமேனியைப்‌ பேயர்க்க முடியாமல்‌ வருந்திப்‌ பேருமான்‌ 
திருவருளைவியந்து திருக்கோயிலைப்புதுப்பித்‌ துச்சேன்றான்‌. 


13 


உபமன்யு இங்குப்‌ பெருமானைப்‌ பூசிதீதுள்ளார்‌. காசிச்குச்‌ 
சமமான தலங்கள்‌ ஆறனுள்‌ இதுவும்‌ ஒன்று, இத்தலத்‌ 
திற்குச்‌ சம்பந்தர்‌, அப்பர்‌ பாடிய பதிகங்கள்‌ நான்கு 
உள்ளன. இறைவன்‌  சாயாவனேசுவரர்‌. இறைவி 
குயிலினும்‌ ஈன்மோழியம்மை. இவ்‌ விரண்டு தலங்களும்‌ 
காவிரிப்பூம்பட்டினத்தின்‌ எல்லைக்குட்பட்டனவாகும்‌. 


பூம்புகார்‌ போற்றுதும்‌ பூம்புகார்‌ போற்றுதும்‌ 
வீங்குரீர்‌ வேலியுலகிற்கவன்‌ குலத்தோடு 
ஓங்கிப்‌ பரந்து ஒழுகலான்‌. 

_ இளங்கோவடிகள்‌ 


டே 


திருச்சிற்றம்பலம்‌ 
இருப்பல்லவவிச்சரம்‌ 
திருஞான சம்பந்தமுர்த்தி சுவாமிகள்‌ 
அருளியன 


பண்‌ - தக்கேசி 
திருச்சிற்றம்பலம்‌ 


அடையார்தம்‌ புரங்கண்மூன்று மாரழ லில்லழுந்த 
விடையார்மேனியராய்ச்‌ சீறும்‌ வித்தகர்மேயவிடங்‌ 
கடையார்மாட டீடியேங்குங்‌ கங்குல்புறந்தடவப்‌ 
படையார்புரிசைப்‌ பட்டினஞ்சேர்‌ பல்லவவீச்சரமே. 1 


எண்ணாரேயில்கண்‌ மூன்றுஞ்சீறு மேந்தைபிரா 
னிமையோர்‌ 
கண்ணாயுலகங்‌ காக்கின்ற கண்ணுதனண்ணுமிடம்‌ 
மண்ணார்சோலைக்‌ கோலவண்டு வைகலுந்தேனருந்திப்‌ 
பண்ணார்சேய்யும்‌ பட்டினத்துப்‌ பல்லவனீச்சரமே. 2 


மங்கையங்கோர்‌ பாகமாக வாணிலவார்சடைமேற்‌ 
கங்கையங்கே வாழவைத்த கள்வனிருந்தவிடம்‌ 
போங்கயஞ்சேர்‌ புணரியோத மீதுயர்போய்கையின்‌ மேற்‌ 
பங்கயஞ்சேர்‌ பட்டினத்துப்‌ பல்லவனீச்சரமே. 3. 


ண ரம: ௮ 


உ. ரமி 


தாரார்கோன்றை போன்றயங்கச்‌ சாத்தியமார்பகலம்‌ 
நீரார்நீறு சாந்தம்வைத்த நின்மலன்மன்னுமிடம்‌ 
போரார்வேற்கண்‌ மாதர்மைந்தர்‌ புக்கிசைபாடலினாற்‌ 
பாரார்கின்ற பட்டினத்துப்‌ பல்லவனீச்சரமே. 


மைசேர்கண்ட ரண்டவாணர்‌ வானவருக்துதிப்ப 
மேய்சேர்போடிய ரடியாரேத்த மேவியிருந்தவிடங்‌ 
கைசேர்வளையார்‌ விழைவினோடு காதன்மையாற்கழலே 
பைசேரரவா ரல்குலார்சேர்‌ பல்லவனீச்சரமே. க 


குழலினோசை வீணைமோந்தை கோட்டமுழவதிரக்‌ 
கழலினோசை யார்க்கவாடுங்‌ கடவுளிருந்தவிடஞ்‌ 
சுழியிலாருங்‌ கடலிலோதக்‌ தேண்டிரைமோண்டேறியப்‌ 
பழியிலார்கள்‌ பயில்புகாரிற்‌ பல்லவனீச்சரமே. 6 


வேந்தலாய வேந்தன்வேள்வி வேரறச்சாடிவிண்ணோர்‌ 
வந்தேலாமுன்‌ பேணநின்ற மைந்தன்மகிழ்ந்தவிடம்‌ 
மந்தலாய மல்லிகையும்‌ புன்னைவளர்குரவின்‌ 
பந்தலாரும்‌ பட்டினத்துப்‌ பல்லவனீச்சரமே. T 


தேரரக்கன்‌ மால்வரையைத்‌ தேற்றியேடுக்கவவன்‌ 
றாரரக்குக்‌ திண்முடிக ளூன்றியசங்கரனூர்‌ 

காரரக்குங்‌ கடல்கிளர்ந்த காலமேலாமுணரப்‌ 

பாரரக்கம்‌ பயில்புகாரிற்‌ பல்லவனீச்சரமே. 8 


அங்கமாறும்‌ வேதகான்கு மோதுமயனேடுமால்‌ 
தங்கணாலு நேடநின்ற சங்கரன்‌ றங்குமிடம்‌ 

வங்கமாரு முத்தமிப்பி வார்கடலூடலைப்பப்‌ 
பங்கமில்லார்‌ பயில்புகாரிற்‌ பல்லவனீச்சரமே. இ 


16 


உண்டுடுக்கை யின்றியேநின்‌ றூர்௩கவேதீரிவார்‌ 
கண்டுடுக்கை;மேய்யிற்போர்த்தார்‌ கண்டறியாதவிடங்‌ 
தண்டுடுக்கை தாளந்தக்கை சார௩டம்பயில்வார்‌ 
யண்டிடுக்கண்‌ டீர௩ல்கும்‌ பல்லவனீச்சரமே. 10 
பத்தரேத்தும்‌ பட்டினத்துப்‌ பல்லவனீச்சரத்தேம்‌ 
அத்தன்றன்னை யணிகோள்காழி ஞானசம்பந்தன்சோற்‌ 
சித்தஞ்சேரர்‌ சேப்புமாந்தர்‌ தீவினைகோயிலராய்‌ 
இஒத்தமைந்த வும்பர்வானி லுயர்வினோடோங்குவரே. 11 


திருச்சிற்றம்பலம்‌ 


உ 
திருச்சிற்றம்பலம்‌ 

ஈரடி. - பண்‌ - பழம்பஞ்சுரம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


பரசுபாணியர்‌ பாடல்வீணையர்‌ 

பட்டினத்துறை பல்லவனீச்சரத்‌ 
தரசுபேணி நின்றா 

ரிவர்தன்மை யறிவாரார்‌. 
பட்டநேற்றியர்‌ ௩ட்டமாடுவர்‌ 

பட்டினத்துறை பல்லவனீச்சரத்‌ 
திட்டமா யிருப்பா 

ரிவர்தன்மை யறிவாரார்‌. 
பவளமேனியர்‌ திகழுநீற்றினர்‌ 

பட்டினத்துறை பல்லவனீச்சரத்‌ 
தழகரா யிருப்பா 

ரிவர்தன்மை யறிவாரார்‌. 
பண்ணில்யாழினர்‌ பயிலுமோந்தையர்‌ 

பட்டினத்துறை பல்லவனீச்சரத்‌ 
தண்ணலா யிருப்பா 

ரிவர்தன்மை யறிவாரார்‌. 
பல்ஜிலோட்டினர்‌ பலிகோண்டுண்பவர்‌ 

பட்டினத்துறை பல்லவனீச்சரத்‌ 
தேல்லியாட்‌ டுகந்தா 

ரிவர்தன்மை யறிவாரார்‌, 


18 


பச்சைமேனியர்‌ பிச்சைகோள்பவர்‌ 

பட்டினத்துறை பல்லவனீச்சரத்‌ 
திச்சையா யிருப்பா 

ரிவர்தன்மை யறிவாரார்‌. 
பைங்கணேற்றினர்‌ திங்கள்‌ சூடுவர்‌ 

பட்டினத்துறை பல்லவனீச்சரத்‌ 
தேங்குமா யிருப்பா 

ரிவர்தன்மை யறிவாரார்‌. 
பாதங்கைதோழ வேதமோதுவர்‌ 

பட்டிலத்துறை பல்லவலிச்சரத்‌ 
தாதியா யிருப்பா 

ரிவர்தன்மை யறிவாரார்‌. 
படிகோண்மேனியர்‌ கடிகோள்‌ கோன்றையர்‌ 

பட்டினத்துறை பல்லவனீச்சரத்‌ 
தடிகளா யிருப்பா 

ரிவர்தன்மை யறிவாரார்‌. 


பறைகோள்பாணியர்‌ பிறைகோள்‌ சேன்னியர்‌ 
பட்டினத்துறை பல்லவலீச்சரத்‌ 
திறைவரா யிருப்பா 
ரிவர்தன்மை யறிவாரார்‌. 
வானமாள்வதற்‌ கூனமோன்‌ நிலை 
மாதர்பல்லவ னீச்சரத்தானை 
ஞானசம்பந்த னற்றமிழ்சோல்ல 
வல்லவர்‌ ௩ல்லவரே. 


திருச்சிற்றம்பலம்‌. 


10 


11 


இருச்சாய்க்கா 

பண்‌ - சீகாமரம்‌ 

திருச்சிற்றம்பலம்‌ 
மண்புகார்‌ வான்புகுவர்‌ மனமிளையார்‌ பசியாலுங்‌ 
கண்புகார்‌ பிணியறியார்‌ கற்றாருங்‌ கேட்டாரும்‌ 
விண்புகா ரேனவேண்டா வேண்மாட நேடூவீதித்‌ 
தண்புகார்ச்‌ சாய்க்காட்டேக்‌ தலைவன்றாள்‌ சார்ந்தாரே. 1 
போய்க்காடே மறைந்துறைதல்‌ புரிந்தானும்‌ பூம்புகார்ச்‌ 
சாய்க்காடே பதியாக வுடையானும்‌ விடையானும்‌ 
வாய்க்காடு முதுமர மே யிடமாக வந்தடைந்த 
பேய்க்காடல்‌ புரிந்தானும்‌ பேரியோர்கள்‌ பேருமானே. 2 
ரீகாளும்‌ ஈன்னேஞ்சே மினைகண்டா யார றிவார்‌ 
சாகாளும்‌ வாழ்நாளும்‌ சாய்க்காட்டேம்‌ பேருமாற்கே 
பூகாளுந்‌ தலைசுமப்பப்‌ புகழ்காமஞ்‌ சேவிகேட்ப 
காநாளும்‌ ௩வின்றேத்தப்‌ பேறலாமே ௩ல்வினையே. 8 
கட்டலர்த்த மலர்தூவிக்‌ கைதோழுமின்‌ போன்னியன்ற 
தட்டலர்த்த பூஞ்சேருந்தி கோங்கமருந்தாம்போழில்வாய்‌ 
மோட்டலர்த்த தடந்தாழை முருகுயிர்க்குங்‌ காவிரிப்பூம்‌ 


பட்டினத்துச்‌ சாய்க்காட்டேம்‌ பரமேட்டி பாதமே. 4 
கோங்கன்ன குவிமுலையாள்‌ கோழும்பணைத்தோட்‌ 
கோடியிடையைப்‌ 


பாங்கேன்ன வைத்துகந்தான்‌ படர்சடைமேற்பான்மதியந்‌ 
தாங்கினான்‌ பூம்புகார்ச்‌ சாய்க்காட்டான்‌ றாணிழற்கீழ்‌ 
ஓங்கினா ரோங்கினா ரேனவுரைக்கு முலகமே. 


20 


சாந்தாக நீறணிந்தான்‌ சாய்க்காட்டான்‌ காமனைமுன்‌ 
தீந்தாக மேரிகோளுவச்‌ சேற்றுகந்தான்‌ றிருமுடிமேல்‌ 
ஓய்ந்தார மதிசூடி யோளிதிகழு மலைமகடோள்‌ 
தோய்ந்தாகம்‌ பாகமா வுடையானும்‌ விடையானே. 6 


மங்குறோய்‌ மணிமாட மதிதவழு டேடுவீதிச்‌ 

சங்கேலாங்‌ கரைபோருதுதிரைபுலம்புஞ்சாய்க்காட்டான்‌ 
கோங்குலா வரிவண்டின்‌ னிசைபாடு மலர்கோன்றைத்‌ 
தோங்கலா னடியார்க்குச்‌ சுவர்க்கங்கள்‌ போருளலவே. 


தொடலரிய தோருகணையாற்‌ புரமூன்று மேரியுண்ணப்‌ 
படவரவத்‌ தேழிலாரம்‌ பூண்டான்பண்‌ டரக்கனையுக்‌ 
தடவரையாற்றடவரைத்தோளுன்‌ றினான்சாய்க்காட்டை 
இடவகையா லடைவோமேன்றேண்ணுவார்க்கிடரிலையே 


வையநீ ரேற்றானு மலருறையு நான்முகனும்‌ 
ஐயன்மா ரிருவர்க்கு மளப்பரிதா லவன்பேருமை 
தையலார்‌ பாட்டோவாச்‌ சாய்க்காட்டேம்‌ பேருமானைத்‌ 
தேய்வமாப்‌ பேணாதார்‌ தேளிவுடைமை தேறோமே. 9 
குறங்காட்டுால்விரலிகோவணத்துக்கோலோவிப்போ 
அறங்காட்டுஞ்‌ சமணருஞ்‌ சாக்கியரு மலர்தூற்றுந்‌ 
திறங்காட்டல்‌ கேளாதே தேளிவுடையீர்‌ சேன்‌ றடைமின்‌ 
புறங்காட்டி லாடலான்‌ பூம்புகார்ச்‌ சாய்க்காடே. 10 
நொம்பைந்து புடைத்தோல்கு நூபுரஞ்சேர்‌ மேல்லடியார்‌ 
அம்பக்தும்‌ வரிக்கழலு மரவஞ்சேய்‌ பூங்காழிச்‌ 
சம்பந்தன்‌ றமிழ்பகர்ந்த சாய்க்காட்டுப்‌ பத்தினையும்‌ 
எம்பந்த மேனக்கருதி யேத்துவார்க்‌ கிடர்கேடுமே. 11 
திகுச்சிற்றம்பலம்‌ 


ள்‌ ம்‌ 
ச்‌ ப்‌ 


20 ம" 
7 விறு ந்‌ 
es . 


குருபாதம்‌ 


ஞானசம்பந்தம்‌ ”' 


ட்டது 
272 
ல 
அரிய கட்டுரைகளுடன்‌ 0 ம.திங்கள்‌ வேளியீடு 
ஆறு 


திருக்கயிலாய பரம்பரைத்‌ த, நபர அதீனத்திலருக்து 
வேளிவருவது. சமய உண்மைப்போ மு வைக 
குறித்த தேளிவான கட்டுரைகள்‌ அடங்கி! சைவக்‌ 
தின்‌ உண்மைகளை உணர்வதற்குப்‌ 0 கடவது. 
சந்தாத்‌ தோகையைக்‌ கீழ்க்கண்ட முகவரிக்கு அனுப்பி 
வைக்கவும்‌. 


ஆண்டுக்‌ கையொப்பம்‌ : 
உள்நாடு ௫. 1--50 வெலிநாடு ரூ. 2-00 
சேயலாளர்‌, 
“ ஞானசம்பந்தம்‌ '” காரியாலயம்‌, 


தருமபுர ஆதீனம்‌, மாயூரம்‌ அஞ்சல்‌, 
தஞ்சை மாவட்டம்‌. 


ஞானசம்பந்தம்‌ அச்சகம்‌, தருமபுரம்‌. 


